30 


செய்வதாக வாக்களிக்கும்‌ காரியங்களைக்‌ கட்டாயம்‌ செய்து 
முடிப்போம்‌ என்பதற்கும்‌, கடவுளையே சாட்சியாகக்‌ கூறு 
கிறோம்‌. ஆகையால்‌, சத்தியத்தை மீறுவது, கடவுளுக்கு 
அவசங்கை, அவமதிப்பான பெரும்‌ பாதகமாகும்‌. 


71. இய காரியங்கள்‌ ஏதேனும்‌ செய்வதாகச்‌ சத்தியம்‌ 
செய்திருந்தால்‌ என்ன செய்வது 2 


அத்தகைய சத்தியம்‌ ஒருபோதும்‌ செய்திருக்கக்‌ 
கூடாது. ஆகையால்‌ அதன்படி நடக்கவும்‌ கூடாது. 

குறிப்பு --(1) இரகசிய சபைகளில்‌ செய்யப்படும்‌ சத்தி 
யங்கள்‌ இத்தகையானவை, அவ்விதமான சபைகளில்‌ 
இருந்து வீலகிக்கொண்ட பிறகு, அந்தச்‌ சபையில்‌ இரகசிய 
மாய்‌ அறிந்த விஷயங்களை மேலான நன்மையின்‌ பொருட்‌ 
டன்றி யாருக்கும்‌ வெளியிடக்கூடாது. ஆனால்‌, அந்த சபை 
யில்‌ கொடுத்த குருட்டுக்‌ கீழ்ப்படிதலின்‌ வார்த்தைப்பாட்டை 
அனுசரிக்க சிறிதேனும்‌ கடமையில்லை. அவ்விதமான 
வார்த்தைப்பாட்டை ஒருக்காலும்‌ கொடுத்திருக்கலாகாது. 

(2) கற்புக்கு அல்லது நீதிக்கு விரோதமாக நடக்கக்‌ 
கொடுத்த வாக்கை அனுசரிக்கக்‌ கடமையில்லை. 


72. உண்மையை விளம்பரப்படுத்திப்‌ பரவச்செய்ய 
௮னைவருக்கும்‌ உரிமையுண்டா? 


உண்டு. *யான்‌ பெற்ற பேறு பெருக இவ்வையகம்‌ '” 
என்னும்‌ பொன்‌ மொழிப்படி நாம்‌ அறிந்த உண்மைகளை 
தமது சமூக மக்களுக்கும்‌, ஏன்‌ 2 உலக மக்களுமே அறியும்‌ 
படிச்‌ செய்ய உரிமையுண்டு. ஏனெனில்‌, இது மனிதனின்‌ 
அடிப்படை உரிமைகளில்‌ ஒன்று. ஆனால்‌ இந்தப்‌ பிரசாரத்‌ 
கால்‌ பிற சிநேகக்‌ கடமையையும்‌ அனுசரித்து, பிறருக்கு 
வருத்தமோ, இடறலோ ஏற்படாதபடி கவனிக்கவேண்டும்‌. 
இதனால்‌ உண்மையை மறைக்கவேண்டும்‌ எனபது கருத்‌ 
தல்ல ; ஆனல்‌, அதை எடுத்துரைக்கும்‌ விதம்‌ விவேகமுள்ள 
தாக இருக்கவேண்டும்‌. எடுத்துக்காட்டாக, பிறருடைய 


61 


9. குணபான்மையின்‌ தொகுதி அமைப்பு 
புண்ணியப்‌ மபாதுக்‌ கொள்கைகள்‌. 
2௦. நற்குணபானமையின்‌ தொகுதி யாது? 
நமது செயல்கள்‌ யாவையும்‌, ஒழுங்குபடுத்திக்‌ கட்டுப்‌ 
படுத்தததக்க கொள்கைகள்‌ ஒன்றுசேர்ந்து நற்குண 
பான்மை என்னும்‌ தொகுதியாகிறது. அத்தக்‌ கொள்கை 
களைத்‌ தவறாது பின்பற்றி, நமது வாழ்க்கையில்‌ அமைத்து 
நடக்கும்போது அவற்றிற்குப்புண்ணியங்கள்‌ என்ற பெயர்‌ 
வழங்குகிறது. எளிதாகவும்‌, தவருமலும்‌ நற்செயல்கள்‌ 
செய்யத்தக்க உள்ள உரமே புணணியம்‌ எனப்படும்‌. 


26, அறதெறிக்கடுத்த சாதாரண புண்ணியங்கள்‌ 
யாவை ? 


விமரிசை, நீதி, திடம்‌, மட்டாயிருத்தல்‌ என நான்கு. 
விமரிசையால்‌ நமது செயல்கள்‌ தம்மிலே தகுந்தவைகளா 
கினறன. நீதியானது பிறர்மட்டில்‌ அவை தகுந்தவை 
களாகச்‌ செய்கின்றன. திடம்‌ அல்லது தைரியம்‌, மட்‌ 
டாயிருத்தல்‌ அஃலது மிதம்‌ ஆகிய இரண்டும்‌ நமக்கு வரும்‌ 
இடையூறுகளை விலக்குகினறது 
21. நீதி என்றால்‌ எனன 2 

ஒவ்வொருவருக்கும்‌ உரியதை அவர்களுக்குக்‌ கொடுப்‌ 
பதே நீதியாகும்‌, மக்களின்‌ உடைமை, உயிர்‌, உடல்‌, 
ஆன்மா இவற்றின்‌ உரிமைககாப்‌ பொது நலத்துக்குத்‌ 
தீங்கு நேராதவகையில்‌ பாதுகாப்பது, சுதந்திரம்‌, நற்‌ 
பெயர்‌, பண்பு, உடல்நலம்‌, குடும்பம்‌, சமூகம்‌, சமூக நிலைக்‌ 
குரிய அவனது வாழ்க்கைததரம்‌-சதொாழிலாளியாயிருந்தால்‌ 
அவனது குடும்பநிலை-யாவற்றுக்கும்‌ மேலாக அவன உயி 
ரைக்‌ காப்பாற்றிக்கொள்வதில்‌ அவனுக்குள்ள உரிமை. 
இன்ப வாழ்க்கை நடத்த அவனுக்குள்ள ஆர்வம்‌, ஆகிய 
வற்றை-தியாயத்துக்கு ஏற்ற வகையில்‌ சீர்தூக்கி ஆவன 
செய்வது நீதி என்பதைச்‌ சர்‌ நததாகும்‌. 


